


ராணி காமிக்ஸ்‌- 423 : பிப்ரவரி 1-15 
ம்‌ தம்‌ இருமுறை இதழ்‌) 2002 


. இந்திய டார்ஜான்‌ 





ட [காட்டில்‌ ஒரு நாள்‌... 


தைமூர்‌! 


0: உச்சியைப்‌ பார்‌! 


இட 
நன்றாகப்‌: பார்‌! ஒரு பழம்‌ 


தெரிகிறதா? அது மிகவும்‌ 
“சுவையான பழம்‌! 


*.இங்காங்‌ வளர்க்கும்‌ கழுகு 


ஒன்றும்‌ இல்லையே! 


௨-௨ - ன 
, அந்தப்‌ பழத்தைப்‌: 
பறித்து வா ! எனக்குப்‌ 











3] [| இங்காங்‌ தாவிக்‌ குதித்தா: ன்‌! தைமூர்‌ 





[கொஞ்சம்‌ பொறு! நீயும்‌ பற! 
நானும்‌ தாவுகிறேன்‌. யார்‌ முதலில்‌ 
பழத்தைப்‌ பறிக்கிறார்‌ என்று 
பார்ப்போம்‌! 





ளி 
(றி ன. ச ்‌ 


்ரிடு தா 


ஆ !நிறையக்‌ கொட்டைகள்‌ 
ரடசக்கற! ! யார்‌ பழம்‌ 
தின்றது? 


ப 


ய்ய 
0 





ஒரு ஈ, காக்கா கூட வரவில்லை ! 


தலைவரிடம்‌ கேட்டால்‌ தெரியுமே? 





இங்கே புது 


ஆட்கள்‌ யாரும்‌ 


நரக கை ட எ! 
மரத்தடியில்‌ சில வித்தியாசமான 
கால்‌ தடம்‌ பார்த்தேன்‌. பழம்‌ தின்று 
கொட்டை போடப்பட்டிருந்தது. 











[பாரோ வந்து பழம்‌ இன்று 
விட்டுப்‌ போயிருப்பார்கள்‌ 
"உனக்கு ஏன்‌ சிரமம்‌! 


இங்காங்‌ தனிமையில்‌ 
அமர்ந்து சிந்தித்தான்‌. 


மிருகங்கள்‌ 
இந்தப்‌ பழத்தை 
சாப்பிடுவது 
இல்லை. 
வேறு 


யாராக 










எனக்கு 


.. சிரமமில்லை. 


இதெல்லாம்‌ ஒரு 
விளையாட்டு! 









தெரியாமல்‌ இந்தக்‌ % 
ந காட்டுக்குள்‌ யாரும்‌ 





யாருக்கும்‌ தெரியாதே! 


யார்‌ வந்திருப்பார்‌? 





கால்‌ தடம்‌ இருந்ததே, 
எங்கே? மாயமா மறைந்து 





அதிசயமா இருக்கிறதே! 
(.... விதைகளையும்‌ காணோம்‌ [2 


மரம்‌ செடி கொடி தவிர ர 
வேறு எதுவுமில்லை ! 








இங்காங்‌ மரத்தில்‌ ஏறினான்‌. 





தைமூர்‌ பறந்து வந்தது. 


% 
[்‌ 
ட 
இ 
6 
ட] 
8 
ப்‌ 
6. 








2 ந ப்ட்வ 
ட. இட்‌ அதிஸ்ட 
27 44 


2௮. இரவு யாராவது பழம்‌ 
இன்ன வருகிறார்களா 











களைகள்‌ அசைய விழித்துக்கொண்டான்‌. 



















தள்னிரவு... ஒரே இருட்டு! இருளிலும்‌ 
பார்க்கக்கூடிய ஆற்றல்‌ இங்காங்குக்கு உண்டு. 


19 





| 


பழத்தைப்‌ பார்த்தபடியே இங்காங்‌ படுத்திருந்தான்‌. நா ச ஜி 6 த 











இடீர்‌ என்று சருகுகள்‌ மிதிபடும்‌ பு கிங்காங்‌ எழுந்து சுற்று ற்‌ 
சத்தம்‌ கேட்டது... 22 முற்றும்‌ பார்த்தான்‌. 

















களைகளும்‌ ஆடின! 















டர 
அத்த 
ய 


இபட।ஃ ॥ 








கிங்காங்‌ கூர்ந்து 
பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌ ! 


3 
நித! 
கு இ. 
(த தட] 
௫5 

[௦] 











ப்ச்‌ 
ற 


யி 
ர்‌ 


கொரில்லா திரும்பிச்‌ சென்‌, து 





இந்தக்‌ காட்டில்‌ நான்‌ 
பார்த்ததேயில்லையே ! , 
எங்கு -: 











நிடீர்‌ என்று படீர்‌ என்று ஒரு சத்தம்‌! 


கொரில்லாவைக்‌ 


காணோம்‌!!! 











மாயமா மந்திரமா! 
எப்படி மறைய முடியும்‌? 





(இந்த மர்மத்தை 
எப்படியும்‌ 

கண்டுபிடித்தே 

இரவேண்டும்‌ ! 





[அவக கை சட்டினான [00] 00 
அஷ இணி 

ரள 
த அளி 
















௩ 
3 
[] 
3 
4 
[்‌ 
[்‌] 
்‌்‌ 
ே 


இருக்கிறது! கண்டுபிடித்தே 
ர ண்டும்‌! 



































 இடீர்‌ என்று ஒரு சத்தம்‌ கேட்டது! 
இங்காங்‌ எழுந்து, சுற்றுமுற்றும்‌ 
பார்த்தான்‌. £ ர்‌ ல்‌ 





என்று 
பார்ப்போம்‌! 











| 


மகவை 
இங்காங்‌ மீண்டும்‌ படுத்துக்கொண்டு ரான்‌ | 
ப 


(க 
[3 
? * 2௫ ச்‌) 847 கத்‌ 
ட ரணிலை அட்ட ஆ 
என்னை பதி அறவ ழ்‌ அ 








1 (0 வருகிறது? எதுக்காக 
௫ ன 
ன்‌ 2 ணன்‌! 















4 ர 22 பா்‌ 4 
2! ( 77 ட்ட 
்‌ ்‌ ன்‌ 
ல ்‌ ச 32 .] 

ய்‌ ப்‌ பாலக்‌ கண்கள 7 க்கொண்டபான்‌ . | 
கிங்காங்‌ தூங்குவது போலக்‌ கண்களை 1. 9 
கொரில்லாஅருகே வந்தது. இங்காங்‌ (௬ )சத்தில்‌ காற்றை களதஇியது ! ந | 
[எக ள்‌ ்‌ 





32 ட்‌ 
இங்காங்‌ மயங்குப்‌ போனான்‌. கொரில்லா 
அவனை தூக்கச்‌ சென்றது! 5 












। ஒரு மானிகையில்‌ கொண்டுவந்து படுக்க வைத்தது! 
இங்காங்‌ மயக்கம்‌ தெளிந்து எழுந்தான்‌ ! த்‌ 
[அ | 1 ட 




















அரண்மனை போல ள்‌ 
இருக்கிறது... யாரையும்‌ 
மே 


காணோம்‌... 





கொரில்லா வந்தது... 
என்‌ முகத்தில்‌ 


இங்காங்குக்குக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக நினைவு வந்தது. 
ந ணா தளை | 









































கொரில்லா சைகை செய்ய, 
கிங்காங்‌ அதனபின்‌ நடந்தான்‌ ! 















































னைப்‌ போன்ற ஒரு கொரில்லா. | 


அரியணையில்‌ அமர்நதிருந்தது. 





பூபசுகிறேன்‌ ! 


ப வனக்‌ 


றி ப்‌ [, 
ட்‌ - நர்‌ 





இ ்‌ 

















ஆசு *சரியப்படாதே! 
அர்முன்‌ பத்தா 




















அடித்துப்போயிற்று. 
நினைவு இருக்கறதா 2 











38 


அங்காங்குக்குப்‌ பழைய நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. ] 





























அந்த விஞ்ஞானியின்‌ ' 

நல்கல்‌ ஒரு 
ட்‌ இருந்ததே, 

ரஷ னாலும்‌ 


இங்காங்குக்கு நினைவு வந்தது. 










ஓ... நினைவிருக்கிறது. 





, டாக்டர்‌ இக்ரஸ்‌ 
லவனும்‌ அக்கட நான்தான்‌ ல 














ன்‌ ட 
ரெங்களன்‌.. 
ரெங்கன்‌ 
கொரில்லா. 




















41 
கிங்காங்‌ பார்த்தான்‌. ஒரு ஒலிபெருக்கி இருந்தது. 


















அதர] ட 
ட 
7 
அதன்‌ வழியேதான்‌ ம 


நான்‌ பேசுகிறேன்‌. நான்‌ 


பேசவில்லை... என்‌ மனம்‌ 1 ட்‌ 
பேசுகிறது ! பது 












என்‌ மனம்‌ பேசுவதை 
வெளிப்படுத்த, இந்த 
ஒலிபெருக்கியை 

டாக்டர்‌ இக்ரஸ்‌ . 


கண்டுபிடித்தார்‌ ! 








கிங்காங்‌! எனக்கு 
உதவியாளராக இருப்பவர்‌ 
உண்மையில்‌ குரங்கு அல்ல; 
மனிதன்‌. என்‌ ஆராய்ச்சியால்‌ 
அவரைக்‌ கொரில்லா 


நானும்‌ உன்னைப்‌ போல 

ஒர மனிதனாகத்தான்‌ இருந்தேன்‌. 
டாக்டர்‌ இக்ரஸ்‌ என்னை 
கொரில்லா ஆக மாற்றி 


























அதுவும்‌ மர்மமா! என்னைப்‌ போன்ற 
ஏராளமான கொரில்லாக்கள்‌ 
அரண்மனையில்‌. 














மமம்‌ 


ர்‌ டச்‌ வ்வொன்றாகச்‌ 
ஆமாம்‌. ஒரு வெடிச்‌ _ டன்‌ ட 
சத்தம்‌ கேட்டால்‌, நாங்கள்‌ சொல்லுகிறேன்‌. நாங்கள்‌ 


எல்லோரும்‌ ன்‌ அட தி விரும்பிச்‌ சா தனது மரம்‌ 
ர எப்படித்‌ தோன்றியது, 
ஆகிவிடுவோம்‌! ௮ 


நட்ட 


ப்‌ படம்‌ 


ட்டு 


வ! 


























நீ கூட அந்தப்‌ 
பழத்தைத்‌ தின்றாய்‌ 


நில்‌! என்னைத்‌ 
தொட்டால்‌ சாம்பல்‌ | 
ஆகிவிடுவாய்‌ ! என்‌ 
உடலில்‌ மின்சக்தி 
இருக்கிறது ! 





























மனிதன்‌ குரங்கிலிருந்து 
* தோன்றியவன்‌. மீண்டும்‌ 
மனிதனை.-குரங்கு ஆக்குவது 
தான்‌ டாக்டர்‌ இக்ரஸ்‌ 
ஆராய்ச்சி! 





இங்காங்‌ அஇர்ந்தான்‌! 
ர 
ய 
ன்‌ ந்‌ ப 


சகொரில்லா , 


அிவிகுமிவளா / 


ட வரி 


குலத்துக்கே பெரிய 
ஆபத்து ஆயிற்றே! 

















அவேசப்படாதே, கிங்காங்‌! இது 
கொரில்லா அரண்மனை ! இங்கே 
உன்னால்‌ எதுவும்‌ 


(] 


து 








[லை 








இடர்‌ என்று கொரில்லா மறைந்துவிட்டது ! [* 


ரு ஆட ணக க 












ர்‌ ்‌ ட்ப 
2 னி 
ப என்க ா. 7 த 
(இங்கே எல்லாம்‌ ழி 2 
மாயமாக இருக்கிறதே! | 8 


1பாகடர்‌ இக்ரஸ்சின்‌ 
வற்பாடுதானா, இது? 







5௦ 






கொரில்லா மீண்டும்‌ வந்தது 





இவர்களையெல்லாம்‌ 
விடுவிக்காமல்‌ நான்‌ 
இங்கிருந்து போகக்‌ 














இதுதான்‌ டாக்டர்‌ இக்ரஸ்சின்‌ 
சோதனைக்கூடம்‌ / 











ட்‌ அவன்‌ உன்னைப்‌ 

2 | போல ஒரு மனிதன்‌. அவன்‌ 
எப்படிக்‌ கொரில்லா 
ஆறான்‌ என்பதைப்‌ 




















அது டாக்டர்‌ இக்ரஸ்சால்‌ 
தான்‌ முடியும்‌! வீ 


ந்‌ க 1 ்‌ அவர்தா ல்‌ 
ட ல்‌ 
ட்‌ 


்‌ இறந்து 
அ / ந போனாரே! 


ப 


நான்‌ தொடர்ந்து அந்த 
முயற்சியில்‌ ஈடுபட்டிருக்கிறேன்‌ ! 
நாளை நான்‌ யாரை கொரில்லா 
ஆக்கப்‌ போகிறேன்‌ தெரியுமா? 
உன்னைத்தான்‌ இங்காங்‌! 
ஹ..ஹ...ஹா... இங்காங்‌ 
்‌ கொரில்லா ! 



















நினைத்தான்‌. அதற்குமுன்‌... 


இங்கே எவ்வளவு 
கொரில்லாக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ ? 





31 
என்னோடு வா, 


காட்டுகிறேன்‌ ! 


இங்காங்‌, கொரில்லாவை அடித்து நொறுக்க 


ரெங்கன்‌ ஒரு பட்டனை அழுத்தினான்‌. ஒரு,சுவர்‌ விலகியது. 





















மனிதர்களை என்‌ 
இப்படிக்‌ கொரில்லா 
ஆக்குகறாய்‌ 7 


ஏராளமான கொரில்லாக்கள்‌ 
அடைத்து வைக்கப்பட்டி ருந்தன ! 





| அவர்கள்‌ மனிதர்களாக 
இருந்து கொரில்லா 

ஆனவர்கள, இதனால்‌ 

என்மேல்‌ கோபத்டுல்‌ 


இருகூறார்கள்‌ ! 





டாத 
க்கி, 
ன்‌ 


ரில்லா 
" எனக்கு உதவிக்கு வை 


உன்னை கொ! 
கொள்ளப்‌ போகிறேன்‌ 


ப ்‌ 
5 
ப 
7] 
1 


நான்‌ கொரில்லா' 
ஆஒவிட்டேன்‌ 


்‌ ன்‌ 
பே 


ஈல எல்லாரையும்‌ 


விடியுமுன்‌ தப்பியாக 














"இடர்‌ என்று விளக்குகள்‌ அணைந்தன. "இங்காங்‌ அறைக்குத்‌ 





மின்சாரத்தை நிறுத்திவிட்டார்கள்‌. இரும்பினான்‌. 
ம்‌ இப்போது உன்‌ நாளைமுதல்‌ 
14 அறையில்‌ போய்‌ இரு. நீ கொரில்லா 





பு 
தி 
ப்‌ 




















அதற்குத்தான்‌ உன்னை 
ங்சேே 
இ ன்‌ ட்‌ நல்ல வாய்ப்பு! 
கொண்டுவந்தது. ம்ற்றவர்களை। யும்‌ விடுவிக்க 





இங்காங்‌ ஒரு பட்டனை அழுத்தின 


ரான்‌... உடனே ஒரு சுவர்‌ 








இடீர்‌ என்று , விளக்கு எரிந்தது !- 





ரெங்கன்‌ விழித்துக்‌ 
கொண்டானோ? 
நான்‌ வேகமாகச்‌ 


கிங்காங்‌ பாய்ந்து ஓடினான்‌ ! 


















































கொரில்லாக்களைத்‌ 


இறந்துவிட வேண்டும்‌! 


"ஆ ! ரெங்கன்‌ 
ஓடிவருகறானே... 
ஒரே வழிதான்‌ 











60 








118 


1/4) 














, ரெங்கன்‌ வீழ்ந்தால்‌ 


எல்லாருக்கும்‌ விடுதலை ! 











62 


ஒங்காங்‌ ஒரு தடியை எடுத்து, எல்லாவற்றையும்‌ அடித்து நொறுக்கினான்‌ ! 








அடியோடு அழித்துவிட 
வேண்டும்‌! 
எல்லாம்‌ காலி! 








| ஓ! கொரில்லா பேசாது 


அல்லவா ? நாமே 








டி ரங்கனும்‌, அவனுடன்‌ சேர்ந்த கந்த மம்கம்‌, 
[5 விழுந்து கடந்தன ! ப 





ஒரு கொரில்லா நடந்தது. 











நாம்‌ பாதாள 

அரண்மனையில்‌ 
இருக்கிறோம்‌. 

எப்படி. வெளியே . 








நான்‌ மயக்க நிலையில்‌ இங்கே 
கொண்டுவரப்பட்டதால்‌, , 


௦ 


கிங்காங்‌ சுரங்கப்‌ பாதையை 
மூடினான்‌ ( 


அதப்‌ 


சாதாரணப பழம்‌ ஏன்று 


தஇன்னப்போய்‌, ஒரு தி 
பயங்கரக்‌ கதையே 
நடந்துவிட... தே! 


இனி கொரில்லா 
அரண்மனைக்கு யாரும்‌ . 
போக முடியாது! 


பவப்‌ 









சாணிசிண்டிகேட்‌ சார்பில்‌ வெளியிட்‌ 
்‌ ்‌ சிட்‌. ர்‌: ்‌ ன்‌ ர்‌ 
க்க பெரியார்‌ நெடுஞ்சாலை, சென்னை 500 என்க்கு ஒண்‌ 
சிண்டிகேட்‌ ஆம்ட்‌ பிரஸ்‌, 091 பெரியார்‌ தெடுஞ்சாலை, லவ்‌ சஸ்‌. ர 
ஆசிரியர்‌: அ.மா. காமி, 921 பெறியார்‌. நெடுஞ்சாலை, பென்னை சமது டா 
மு. 


க்‌ 


0 %1॥ 200௩ 
கயம்‌ எபி ௦ ர றுவய வ 3-ஷஷன கு ன்‌ படு 
ரன மவிடி யன 81௨4257634 - 669) 0971 087 ங்கா 1, 2002. ஈமானை 


தீளத்ந்தந்த்‌ 


வழங்கும்‌ 


வெள்ளிதோறும்‌ 










ச 





* புராண படக்கதை | 
ஆ துப்பறியும்‌ படக்கதை த்‌ 
ன்‌ அறிவியல்‌ தகவல்கள்‌ 


* மாயாஜால சிறுவர்‌ 
தொடர்கதை 











தினத்தந்தியுடன்‌ 
வெள்ளிதோறும்‌ வண்ண புத்தகம்‌ இலவசம்‌ 


உங்கள்‌ கடைக்காரரிடம்‌ கேட்டு வாங்குங்கள்‌ 






